Kerala Gazette No. 5 dated 3rd February, 2015 . 
PART I 


Section iii 


COVERNO 


WENT OF ME 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 2948 / ச . இ . எ . 1/ 2014 / சட்ட 


ம் . 


2014 பிப்ரவரி 21 
திருவனந்தபுரம் , 

1189 கும்ப ம் 9 / 
1935 பால்குணம் 2 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 20ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
சி . பி . ராமராஜ பிரேம பிரசாத் , 

சட்டத்துறை செயலர் . 


2014 - ன் சட்ட ம் எண் 11 
2014- ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 


2014 ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கும் நிதியாண்டின் ஒரு பகுதியின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு நிபந்தனை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2014 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டின் ஒரு 
பகுதியின் பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில 
தொகைகளை பின்வாங்குவதற்கு வகை செய்வது தேவையாக இருப்பதால் ; 


11 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டம் இயற்றப்படட்டும் : -- 


1 . சுருக்கப்பெயர் . - இந்தச்சட்டம் 2013 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2014 ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கும் நிதி ஆண்டில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து 31400,68, 98, 000 ரூபாய் பின்வாங்குதல். - 2014 ஏப்ரல் 1- ம் 
தேதி தொடங்கும் நிதி ஆண்டில் அட்டவணையில் [(2 )-வது கட்டத்தில் 
குறிப்பிட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பான பல்வேறு 
செலவுகளை எதிர்கொள்ள , அட்டவணையில் ( 3)-வது கட்டத்தில் கூறப்பட் 
டுள்ளவையில் மிகாததும் மொத்தம் முப்பத்தி ஒன்றாயிரத்து நானூறு கோடி 
அறுபத்தியெட்டு இலட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் வருகின்ற 
தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் 
செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்குவதற்கும் விநியோகம் செய்வதற்கு அதிகாரப்படுத்தப் 
பட்ட தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான அட்டவணையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் வினியோகிக்கப் 
படவேண்டும் . 


12 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 

பேரவையால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் ரூபாய் 


24,58,56,000 
172,80, 80,000 


19,45, 000 
46, 83,25, 000 


24,78 ,01 ,000 
219,64, 05,000 


13 


28,25, 44,000 


I மாநில சட்டப்பேரவை வருவாய் 

மாநில ஆட்சித் வருவாய் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 

வருவாய் 
தேர்தல்கள் 

வருவாய் 
வேளாண்மை 

வருவாய் 
வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 
நிலவரி 

வருவாய் 
முத்திரைத்தாள்களும் வருவாய் 
பதிவும் 


161,54, 39, 000 
34 ,76, 87 , 000 
76 , 36 ,70 ,000 


189, 79,83, 000 
34 ,76, 87 , 000 


8 , 33, 000 


76 , 45, 03 , 000 


158 ,50, 80 ,000 


30 ,000 


158 ,51,10 ,000 


57,19, 59, 000 


33 ,000 


57,19, 92, 000 


(1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையால் 

கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 
ரூபாய் 

ரூபாய் 


VIII 


73, 26,52 ,000 


3, 33 , 000 


73 ,29 , 85 , 000 


29,72 ,66 ,000 


1,000 


29,72,67 ,000 
3199 , 38 ,17 , 000 


3199 , 38 ,17 , 000 


68, 77,10 ,000 


68, 77,10 , 000 


14 


150 ,55, 36 , 000 


34 , 98,000 


150 , 90 , 34 ,000 


எக்ஸைஸ் 

வருவாய் 
IX வாகனங்கள் மீதான வரி வருவாய் 

கடன் பொறுப்புகள் வருவாய் 
கருவூலகங்களும் 

வருவாய் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் வருவாய் 

பலவகையும் 
XII காவல் 

வருவாய் 

மூலதனம் 
XIII சிறைகள் 

வருவாய் 
XIV எழுதுபொருட்கள் , 

வருவாய் 
அச்சடி மற்றும் 

மூலதனம் 
நிர்வாகப் பணிகள் 
XV பொதுப்பணி 

வருவாய் 
மூலதனம் 


852 ,87 ,30, 000 

2 , 000 


2, 78, 000 


852,90,08,000 

2 , 000 


28 ,25 ,64 , 000 


28 , 25 ,64,000 


3 ,000 


128, 71, 90 , 000 

1 , 68 , 33, 000 


128 ,71,93, 000 

1 ,68, 33 , 000 


773,79,59,000 
435 ,50 ,68 , 000 


22,67, 000 
8, 33, 33 , 000 


774,02 , 26 ,000 
443 ,84,01,000 


XVI 


வருவாய் 


4793,57 ,16 , 000 


7 , 99, 88,000 


4801,57 ,04 , 000 


XVII 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 
கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


3,33, 000 


வருவாய் 
மூலதனம் 


4628 ,67,81,000 
109, 24 ,33, 000 


4628 , 71,14 , 000 
109,24 , 33 ,000 


XVIII 


வருவாய் 
மூலதனம் 


1248, 07 ,16 , 000 

80 ,19 ,54, 000 


4 ,21,000 
6 ,84, 000 


1248, 11 ,37 ,000 

80 , 26 ,38, 000 


XIX 


மருத்துவ 
உதவிப்பிரிவும் 
பொதுமக்கள் 
சுகாதாரம் 
குடும்ப நலம் 
குடிநீர் வினியோகம் 
மற்றும் துப்புரவு 
வீடு கட்டுமானம் 


181,82 , 65 ,000 


181 ,82 ,65 , 000 


XX 


வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


278, 52 ,26 ,000 
89 , 40 , 00 ,000 


278 ,52 , 26 ,000 
89 ,40 , 00 , 000 


15 


XXI 


67, 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 


40, 59 ,38 , 000 
21,88, 33 ,000 


40 ,60 , 05 , 000 
21,88 ,33, 000 


XXII 


நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 


421,52 ,75 , 000 
16 ,86 ,67 ,000 


421,52,75, 000 
16,86 ,67 , 000 


XXIII 


21,73, 48, 000 
2 , 48, 34 ,000 


21,73, 48 ,000 
2,48,34 ,000 


XXIV 


தகவல் மற்றும் 

வருவாய் 
விளம்பரம் 

மூலதனம் 
தொழில் , தொழிலாளர் வருவாய் 
நலம் மற்றும் 

மூலதனம் 
வெளிநாட்டு 
இந்தியர் நலமும் 


287 ,73,73, 000 
48 ,03 , 33 , 000 


287,73 ,73,000 
48 ,03,33, 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையால் 

கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


மொத்தம் 


ரூபாய் 


26 


XXV 


வருவாய் 
மூலதனம் 


723,44 ,02 ,000 

91 , 01 , 06 ,000 


723,44 ,02 , 000 

91 , 01 , 06 ,000 


அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் / 
பிற பிற்பட்ட மற்றும் 
சிறுபான்மையோர் 
பிரிவுகளின் நலன் 
உட்பட்ட சமூக நலன் 
இயற்கை சீற்ற 
நிவாரணம் 
கூட்டுறவு 


16 
| 


XXVI 


வருவாய் 


108 ,57, 00, 000 


108 ,57 , 00, 000 


XXVII 


வருவாய் 
மூலதனம் 


81 ,93 ,53 ,000 
21, 35 , 67, 000 


81,93 , 53 ,000 
21, 35 , 67 ,000 


XXVIII 


பலவகை பொருளா 
தாரப் பணிகள் 
வேளாண்மை 


வருவாய் 
மூலதனம் 


44 , 84 ,72 ,000 
473 , 26 , 02 , 000 


44, 84, 72 ,000 
473 , 26 , 02 , 000 


XXIX 


790 , 28 ,28 , 000 
72 , 23, 98 , 000 


3 ,33, 000 

1, 000 


790 , 31 ,61 ,000 
72, 23 , 99 , 000 


XXX 


உணவு 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


304 ,78, 71 ,000 
18 ,15 , 87 ,000 


304, 78 ,71, 000 

18,15 , 87 ,000 
169,10 , 07 ,000 

7 ,76, 67 , 000 


XXXI கால்நடை பராமரிப்பு 


169,10 ,07 ,000 

7 ,76 ,67 ,000 


XXXII பால்பண்ணை 


வருவாய் 


53,58 , 46 ,000 


53,58 , 46 ,000 


XXXIII 


மீன்வ ளம் 


வருவாய் 
மூலதனம் 


98 ,84,41, 000 
49,60 ,00 ,000 


98, 84 ,41 ,000 
49,60 , 00 ,000 


XXXIV 


வனம் 


1 ,67, 000 


வருவாய் 
மூலதனம் 


157 ,80 , 08 ,000 
21, 82 ,34 ,000 


157,81,75 , 000 
21,82 ,34, 000 


XXXV பஞ்சாயத்து 


வருவாய் 
மூலதனம் 


124, 15 ,65 , 000 
50,00 ,00 , 000 


124,15 ,65 , 000 
50, 00 , 00 ,000 


XXXVI கிராம மேம்பாடு 


1, 000 


வருவாய் 
மூலதனம் 


153 , 85 ,17 ,000 

33,33 ,000 


153, 85 ,18 ,000 

33 , 33 , 000 


XXXVII 


தொழிகள் 


வருவாய் 
மூலதனம் 


132 ,22 , 24 ,000 
211,50 , 33,000 


132 , 22 ,24 , 000 
211,50, 33, 000 


17 


39 


XXXVIII 


நீர்ப்பாசனம் 


வருவாய் 
மூலதனம் 


122 , 40 ,54 , 000 
268 ,29,17 , 000 


5, 68 ,000 
2 ,03,50 , 000 


122 ,46, 22 , 000 
270 , 32 ,67 , 000 


40 


XXXIX மின்சார திட்டங்கள் 


42 ,33 , 67 ,000 
12 ,60 , 00 , 000 


42 ,33 ,67, 000 
12,60, 00, 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


XL 


துறைமுகங்கள் 


17 ,09 , 44 ,000 
29,58 , 00 , 000 


17,09,44 , 000 
29,58, 00,000 


XLI போக்குவரத்து 


22, 37 , 67 , 000 


வருவாய் 
மூலதனம் 


19,52 , 36 ,000 
201, 35 , 18 ,000 


41 , 90 , 03 , 000 
201 , 35 ,18 ,000 


XLII 


சுற்றுலா 


வருவாய் 
மூலதனம் 


49,33, 87 ,000 
47,14 , 01 ,000 


49 , 33 , 87 , 000 
47 ,14 , 01 ,000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையால் 

கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் | ரூபாய் 


XLIII 


வருவாய் 


2079,04,89,000 


. 


2079,04 ,89,000 


நஷ்டஈடு மற்றும் 
உரிமை கைமாறுதல் 


மூலதனம் 


4730 , 78 ,54, 000 


4730 , 78 ,54, 000 


18 


மூலதனம் 


70,66 ,89 ,000 


70,66 ,89 ,000 


பொதுக்கடன் 
திருப்பி அளித்தல் 
பலவகைக்கடன் 
மற்றும் முன்னீடு 
சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலன் 


XLVI 


வருவாய் 
மூலதனம் 


909,82 ,54 , 000 
24,53, 34, 000 


909 ,82 ,54 ,000 
24,53, 34, 000 


மொத்தம் 


23353, 51 ,24,000 


8047,17 ,74,000 


31400, 68 , 98 ,000 


